NOVEMBER/DECEMBER 2023 


GTA14 — தமிழ்ப்‌ பண்பாட்டு வரலாறு 


Lime : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ -— (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
பழைய கற்கால கருவிகள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 
சங்ககால ஊடகங்கள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 
களப்பிரர்‌ கால நூல்கள்‌ யாவை? 

சோழர்‌ கால மக்கள்‌ தொடர்பு சாதனங்களைக்‌ கூறுக. 


நீதி இலக்கியம்‌ கூறும்‌ பேச்சுக்கலைச்‌ சிறப்பினைக்‌ 
கூறுக. 


சமய மரபு என்றால்‌ என்ன? 
பக்திக்‌ காலத்தில்‌ ஓவியங்கள்‌ எங்கு வரையப்பட்டன? 
சிற்பம்‌ - விளக்கம்‌ தருக. 


தற்காலத்தில்‌ வாய்மொழி பயன்பாடு எவ்வாறு 
உள்ளது? 


தற்காலத்தில்‌ கேட்டல்‌ எவ்வாறு நடைபெறுகின்றது ? 
3914 


ட்‌ 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ-- (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ 


(௮) 


(ஆ) 


பழைய கற்காலத்தில்‌ கருத்துப்‌ பரிமாற்றம்‌ குறித்து 
எழுதுக. 

(அல்லது) 
கலைகள்‌ உருவாக்கம்‌ ஏன்‌? விளக்குக. 


பல்லவர்‌ காலத்தில்‌ மக்களிடம்‌ கருத்துப்‌ 
பரிமாற்றம்‌ எவ்வாறு நடைப்பெற்றது? விவரி. 
(அல்லது) 


ஐரோப்பியர்‌ காலத்தில்‌ ஊடகம்‌ பற்றிக்‌ 


கட்டுரைக்க. 

அறம்‌ சார்‌ ஊடகங்கள்‌ பற்றி விவரி. 
(அல்லது) 

நீதி ய்‌ டுத்‌ ஏற்பட்ட பண்பாட்டுச்‌ 

ர்க்கையை வி 

நுண்‌ கலைகள்‌ ஊடகங்கள்‌ ஆய்ந்துரைக்க. 
(அல்லது) 

சிற்பங்கள்‌ வழி கருத்து பரிமாற்றம்‌ விரித்துரைக்க. 


தொல்காப்பியர்‌ கால வாய்மொ! ற்கால 
A தக ஒப்பிடுக. ட்‌ 
(அல்லது) 
பார்த்தலும்‌, கேட்டலும்‌ வளர்ச்சி 
அடைத்துள்ளமையை விவரிக்க. 
2 3914 


பகுதி இ-- (3 ௬ 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


புதிய கற்கால ஊடகங்களை ஆய்ந்துரைக்க.. 
நாயக்கர்‌ காலத்தில்‌ ஊடகங்கள்‌ பயன்பாட்டினைத்‌ 
தொகுத்துரைக்க. 


இலக்கிய பண்பாட்டு பரவலை விவரித்துரைக்க. 


ஊடகங்கள்‌ வழி ஓவியம்‌, 
ஆய்ந்துரைக்க. 


சிற்பம்‌ வளர்ச்சியினை 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ ஊடகங்கள்‌ 


வழிப்‌ 
பண்பாட்டைத்‌ தொகுத்துரைக்க. 


8 3914. 


